© [Regd. No. TN/CCN/467/201 2-14. 
GOVERNMENT OF TAMIL NADU [R. Dis. No. 197/2009. 
2023 [Price: Rs. 1.60 Paise. 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


EXTRAORDINARY = PuBLiSHED BY AUTHORITY 


No. 267] CHENNAI, WEDNESDAY, JULY 12, 2023 
Aani 27, Sobakiruthu, Thiruvalluvar Aandu-2054 


Part II—Section 1 


Notifications or Orders of specific character or of particular interest to the 
public issued by Secretariat Departments. 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


REVENUE AND DISASTER MANAGEMENT DEPARTMENT 


NORTH EAST MONSOON 2022 WITHERING OF CROPS DUE TO INSUFFICIENT RAINFALL 
33% AND ABOVE CROP LOSS DECLARATION OF “AGRICULTURE DROUGHT OF MODERATE” NATURE 
IN 25 BLOCKS IN RAMANATHAPURAM, TENKASI, SIVAGANGAI, PUDUKOTTAI, VIRUDHUNAGAR 
AND THOOTHUKKUDI DISTRICTS 


[G.O. Ms. No. 346, Revenue and Disaster Management D.M.III (1), 12th July 2023, 
ஆணி 27, சோபகிருது, திருவள்ளுவர்‌ ஆண்டு-2024,/ 
No. II(1)/REVDM/20(g)/2023. 
This is to notify “Agricultural Drought” of “moderate” nature resulting in withering of Crops and 33% and 
above crop loss due to insufficient rainfall during the entire season of North East Monsoon 2022 from 01.10.2022 


to 31.12.2022 in the following 25 blocks of Pudukottai, Ramanathapuram, Sivagangai, Tenkasi, Thoothukkudi and 
Virudhunagar Districts as tabulated below:- 


SI.No. Name of the Districts No. of Blocks Name of the Blocks 


1 Pudukottai 2 . Avudayarkoil 


. Manamelkudi 


. Devakottai 

. llayangudi 

. Kalaiyarkovil 
. Manamadurai 


2 Sivagangai 4 


உ ம] 


3 Ramanathapuram 11 . Bogalur 
Kadaladi 

. Kamudi 

. Mandapam 

. Mudukulathur 

. Nainarkoil 

. Paramakkudi 

. ௩ 5 Mangalam 
9. Ramanathapuram 
10. Tiruppullani 
11. Tiruvadanai 


CO}N} Om} AR] ow]r] a 


Ex-II-1(267) [a] 


2 TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


S/.No. Name of the Districts No. of Blocks Name of the Blocks 

4 Tenkasi 5 1. Alankulam 
2. Kadayanallur 
3. Keelapavoor 
4. Melaneelithanallur 
5. Sankarankoil 

5 Thoothukkudi 1 1. Alwarthirunagari 

6 Virudhunagar 2 1. Narikudi 
2. Tiruchuli 

Total 25 


7. The Additional Chief Secretary/Commissioner of Revenue Administration and State Relief Commissioner is 
directed to take necessary further action accordingly. 


8. This order issues with the concurrence of Finance Department vide its U.O. No. 2004/FS/P/2023, 
dated 15.06.2023. 


KUMAR JAYANT, 
Additional Chief Secretary to Government. 


வடகிழக்குப்‌ பருவ மழை 2022-குறைந்த மழைப்பொழிவால்‌ 33 சதவீதத்திற்கும்‌ மேலாக பயிர்‌ சேதம்‌ ஏற்பட்டது. இராமநாதபுரம்‌ 
தென்காசி, சிவகங்கை, புதுக்கோட்டை, விருதுநகர்‌ மற்றும்‌ தூத்துக்குடி மாவட்டங்களில்‌ உள்ள 25 வட்டாரங்களில்‌ 
"மிதமான வேளாண்‌ வறட்சி" என அறிவித்தல்‌ 


[அரசானை (நிலை) எண்‌, 346, வருவாய்‌ மற்றும்‌ பேரிடர்‌ மேலாண்மைத்‌ துறை, பே.மே-3(7, 12 ஜூலை 2023, 
ஆனி 27, சோபகிருது, திருவள்ளுவர்‌ அண்டு-2024./ 


புதுக்கோட்டை, இராமநாதபுரம்‌, சிவகங்கை, தென்காசி, தூத்துக்குடி மற்றும்‌ விருதுநகர்‌ மாவட்டங்களில்‌ 01.10.2022 முதல்‌ 
31.12.2022 வரையிலான வடகிழக்கு பருவமழைக்‌ காலத்தில்‌ குறைவான மழைப்பொழிவு ஏற்பட்டதன்‌ காரணமாக பயிர்கள்‌ 
வாடியதைத்‌ தொடர்ந்து, 33% மற்றும்‌ அதற்கு மேல்‌ பயிர்கள்‌ பாதிப்பிற்குள்ளானதால்‌, பின்வரும்‌ 25 வட்டாரங்கள்‌ "மிதமான 
"வேளாண்‌ வறட்சியால்‌" பாதிப்பிற்குள்ளானதாக இதன்‌ மூலம்‌ அறிவிக்கப்படுகிறது: 


Ol. மாவட்டம்‌ வட்டாரங்களின்‌ வட்டாரங்களின்‌ 
சனம்‌, சண்ணிக்கை பெயர்‌ 


1 புதுக்கோட்டை 2 . ஆவுடையார்கோவில்‌ 


. மணமேல்குடி 


2 சிவகங்கை 4 தேவகோட்டை 


. இளையான்குடி 
. காளையார்கோவில்‌ 


. மானாமதுரை 

. போகலூர்‌ 

. கடலாடி 

கமுதி 

. மண்டபம்‌ 

+ முதுகுளத்தூர்‌ 

. நயினார்கோவில்‌ 
. பரமக்குடி 

. ஆர்‌ எஸ்‌ மங்கலம்‌ 
. இராமநாதபுரம்‌ 
10. திருப்புல்லாணி 
11. திருவாடானை 


3 இராமநாதபுரம்‌ ரர 


OD (ஙவ/உ௪;2 WIM JF உ ய ய [Se 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 3 


Ol. மாவட்டம்‌ வட்டாரங்களின்‌ வட்டாரங்களின்‌ 
சனம்‌, சாண்ணிக்கை பெயர்‌ 
4 தென்காசி 5 1. ஆலங்குளம்‌ 
2. கடையநல்லூர்‌ 
3. கீழப்பாவூர்‌ 
4. மேலநீலிதநல்லூர்‌ 
5. சங்கரன்கோவில்‌ 
5 தூத்துக்குடி 1 1. ஆள்வார்திருநகரி 
6 விருதுநகர்‌ 2 2. நரிக்குடி 
3. திருச்சுழி 
மொத்தம்‌ 25 


7. இவ்வாணை தொடர்பாக தேவையான நடவடிக்கையினை எடுக்குமாறு கூடுதல்‌ தலைமைச்‌ செயலாளர்‌/வருவாய்‌ நிர்வாக 
ஆணையர்‌ மற்றும்‌ மாநில நிவாரண ஆணையர்‌ அவர்கள்‌ கேட்டுக்‌ கொள்ளப்படுகிறார்‌. 


8. இவ்வாணை, நிதித்துறையின்‌ அ.சா.எண்‌. 2004/F S/P/2023, நாள்‌ 15.06.2023ல்‌ பெறப்பட்ட இசைவுடன்‌ வெளியிடப்படுகிறது. 


குமார்‌ ஜயந்த்‌, 
அரசு கூடுதல்‌ தலைமைச்‌ செயலாளர்‌. 


PRINTED AND PUBLISHED BY THE DIRECTOR OF STATIONERY AND PRINTING, CHENNAI 
ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


